தமிழ்நாடு அரசு 

2016 


[ Regd . No . TN/CCN/ 467/ 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை: ரூ . 3 .20 காசு . 


டு 


- 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


- 


- 


HT 


SR 


EU 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மயே வெல் 


வல்லும் 


எண் 49] 


சென்னை , புதன்கிழமை , டிசம்பர் 14 , 2016 
கார்த்திகை 29 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047 


பகுதி III - பிரிவு 1 ( a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கைகள் 


[ அரசாணை (நிலை) எண் 187 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( K2) த் துறை , 27 செப்டம்பர் 2016 .) 


1979 - ஆம் ஆண்டு மாநிலங்களுக்கிடையே புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினையும் பணி நிலைமைகளையும் 
முறைப்படுத்தல் ) சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 30/1979 ) 35 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) - ஆம் உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 1983 - ஆம் ஆண்டு மாநிலங்களுக்கிடையே புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் 
(வேலைவாய்ப்பினையும் பணி நிலைமைகளையும் முறைப்படுத்தல் ) ( தமிழ்நாடு ) விதிகளில் , பின்வரும் திருத்தத்தை இதனால் செய்கிறார் . 
இதன் வரைவு மேற்சொன்ன சட்டத்தின் 35 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவில் கோரியுள்ளவாறு , ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது . 


திருத்தம் 


மேற்சொன்ன விதிகளில் , 


படிவம் XIII- க்கு பதிலாக பின்வரும் படிவம் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


படிவம் 


XIII 


( விதி 49- ஐ காண்க ) 


ஒப்பந்ததாரரால் பணியிலமர்த்தப்பட்ட தொழிலாளர்கள் குறித்த பதிவேடு 


ஒப்பந்ததாரரின் பெயர் மற்றும் முகவரி 


நிறுவனத்தின் பெயர் மற்றும் முகவரி . 


புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பணியிலமர்த்தப்பட்டுள்ள 
நிறுவனத்தின் பெயர் மற்றும் முகவரி . 


முதன்மை வேலை அளிப்பவரின் பெயர் மற்றும் முகவரி . 


DTP - 49-III- 1(a )(T - Sup ) - 1 


[ 1 ] 


புலம்பெயர்ந்ததொழிலாளரின்பெயர் மற்றும்குடும்பப்பெயர் 


தந்தை/கணவரின்பெயர் 


வயதுமற்றும்பாலினம் 


புலம்பெயர்ந்ததொழிலாளரின்நிரந்தர வீட்டுமுகவரி(கிராமம்,வட்டம் மற்றும்மாவட்டம்) 


புலம்பெயர்ந்ததொழிலாளரின் கையொப்பம்அல்லதுபெருவிரல் ரேகைப்பதிவு 


பணியிலமர்த்தப்பட்டநாள் 


பணியின்தன்மை 


பணிநீக்கம்செய்யப்பட்டதற்கான காரணங்கள் 


தொடர்எண் 


உள்ளூர்முகவரி 


பணிநீக்கம்செய்யப்பட்டநாள் 


தொழிலாளரின்புகைப்படம் 


குறிப்புரைகள் 


| 


( 2 


(5 ) 


( 6 ) 


| 


| 


( 8 ) 


( 10 ) 


( 11 ) 


( 12 ) / 13 ) " 


ஒப்பந்ததாரர் அல்லது அவரால் 
ஏற்பளிக்கப்பட்டவரின் கையொப்பம் . 


பி . அமுதா , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு)த் துறை . 


[ அரசாணை (நிலை ) எண் 188 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (K2 )த் துறை , 29 செப்டம்பர் 2016 .) 


2009 ஆம் ஆண்டு சட்டப்படியான எடையளவைகள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 1/ 2010 ) 53 ஆம் பிரிவின் (1) மற்றும் 
( 2) - ஆம் உட்பிரிவுகளில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு 2011 - ஆம் ஆண்டு சட்டப்படியான எடையளவைகள் 
( அமலாக்கம் ) விதிகளில் செய்யக் கருதியுள்ள கீழ்க்காணும் திருத்தத்தின் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 53( 4) - ஆம் உட்பிரிவில் 
கோரியுள்ளவாறு அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


2 . இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து பதினைந்து நாட்கள் முடிவடைந்த நாளன்று அல்லது 
அதற்குப் பின்னர் இந்த வரைவுத் திருத்தம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமென்றும் , மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு 
முன்னர் , யாதொரு நபரிடமிருந்து வரப்பெறும் மறுப்புரையை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கும் என்றும் இதனால் 
அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் அவற்றை , சென்னை - 600 006 - இல் உள்ள தொழிலாளர் நல 
ஆணையாளர் மூலமாக , அரசு செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , சென்னை - 600 009 , என்ற முகவரிக்கு 
அனுப்பிவைக்க வேண்டும் . 


வரைவுத் திருத்தம் 


மேற்சொன்ன விதிகளில் அட்டவணை - XI - க்கு பதிலாக , கீழ்க்காணும் அட்டவணை அமைத்துக்கொள்ளப்படவேண்டும் . அதாவது : 


அட்டவணை - XII 


( 25 ஆம் விதியைக் காண்க ) 


பல்வேறு குற்றங்களுக்கான இணைக்கக் கட்டணங்கள் 


குற்றங்கள் 


தொடர் 
எண் 


தண்டனைப் 
பிரிவு 


இணக்கக் 
கட்டணம் 


ரூ. 2,500 


பிரிவு 8( 3) நிலையான எடை , அளவை அல்லது 
எண்ணுகை நீங்கலாக , பிற எடை , அளவை 
அல்லது எண்ணுகையைப் பயன்படுத்துதல் . 


பிரிவு 8(4 ) தரங்களுக்கு இணக்கமாக இராத எடை , 
அல்லது அளவையைத் தயாரித்தல் . 


ரூ . 2 ,000 


ரூ . 1 ,000 


பிரிவு 10 வரையறுக்கப்பட்ட எடை , அளவை அல்லது 
எண்ணுகையைத் தவிர பிற எடை , அளவை அல்லது 
எண்ணுகை வாயிலாக பொருட்களின் வணிக 
நடவடிக்கை அல்லது கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்தம் 
தொடர்பானவை . 


29 


பிரிவு 11 சில்லரை அல்லது மொத்த வணிகர்கள் 
அல்லது தயாரிப்பாளர்கள் அல்லது இறக்குமதியாளர்கள் 
நிலையான எடை அல்லது அளவை அல்லது 
எண்ணுகை நீங்கலாக , விலைப்பட்டியலைக் குறிப்பிடுதல் 
அல்லது அறிவித்தல் அல்லது வெளியிடுதல் அல்லது 
காட்டிவைத்தல் அல்லது விலையை வசூலித்தல் . 


சில்லரை தயாரிப்பாளர்கள் 
அல்லது மொத்த 

அல்லது 
வணிகர்களின் இறக்குமதியாளர்களின் 
இணக்கத்திற்கான இணக்கத்திற்கான 
விண்ணப்பமெனில் , விண்ணப்பமெனில் , 
ரூ . 2 , 000 

ரூ . 10,000 


ரூ . 1, 000 


பிரிவு 12 ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கையில் 
குறிப்பிடப்பட்டுள்ள அளவைவிட குறைவாகவோ 
அதிகமாகவோ ஏதேனும் பொருட்கள் அல்லது 
பொருள் அல்லது சேவைகளை கோருதல் 
அல்லது பெறுதல் . 
பிரிவு 17 தயாரிப்பாளர்கள் , வணிகர்கள் அல்லது 
பழுதுபார்ப்பவர்கள் பதிவுருக்கள் , பதிவேடுகளை வைத்து 
வருதல் தொடர்பாக இணக்கமாகச் செயல்படாமை 
மற்றும் கோருகின்ற போது , எடை , அளவை 
ஆவணங்கள் , பதிவேடுகளை அளிக்காமை . 


31 


ரூ . 500 


36 (1 ) 


பிரிவு 18(1) சில்லரை அல்லது மொத்த வணிகர்கள் 
அல்லது தயாரிப்பாளர்கள் அல்லது இறக்குமதியாளர்கள் 
முன்னரே சிப்பம் செய்யப்பட்ட பொருள் குறித்த நேர்வில் , 
அறிவிப்பது தொடர்பாக இணக்கமாகச் செயல்படாமை . 


சில்லரை தயாரிப்பாளர்கள் 
அல்லது மொத்த அல்லது 
வணிகர்களின் இறக்குமதியாளர்களின் 
இணக்கத்திற்கான இணக்கத்திற்கான 
விண்ணப்பமெனில் , விண்ணப்பமெனில் , 
ரூ . 5 , 000 

ரூ . 25 , 000 


36( 2 ) 


பிரிவு 18(2 ) சில்லரை அல்லது மொத்த வணிகர்கள் 
அல்லது தயாரிப்பாளர்கள் அல்லது இறக்குமதியாளர்கள் 
முன்னரே சிப்பம் செய்யப்பட்ட பொருள்களின் நிகர 
அளவு தொடர்பாக இணக்கமாகச் செயல்படாமை . 


சில்லரை தயாரிப்பாளர்கள் 
அல்லது மொத்த 

அல்லது 
வணிகர்களின் இறக்குமதியாளர்களின் 
இணக்கத்திற்கான இணக்கத்திற்கான 
விண்ணப்பமெனில் , விண்ணப்பமெனில் , 
ரூ . 10 , 000 

ரூ . 50 , 000 


பிரிவு 23 எடை மற்றும் அளவையை உரிமம் இல்லாமல் 
தயாரித்தல் . 


45 


ரூ . 5 ,000 


தொடர் 
எண் 


குற்றங்கள் 


தண்டனைப் 
பிரிவு 


இணக்கக் 
கட்டணம் 


*$ 


ரூ . 2 ,000 


பிரிவு 23 எடை அல்லது அளவையை உரிமம் 
இல்லாமல் பழுது பார்த்தல்/ விற்பனை செய்தல் . 


$ 


ரூ . 5 ,000 


பிரிவு 24 வணிக நடவடிக்கையில் அல்லது 
பாதுகாப்பில் சரிபார்க்கப்படாத எடை அல்லது 
அளவையைப் பயன்படுத்துதல் . 


$ 


ரூ . 5 , 000 


பிரிவு 33 சரிபார்க்காமல் எடையை அல்லது 
அளவையை விற்பனை செய்தல் . 


ரூ . 2,500 


பிரிவு 34 தரமற்ற எடை அல்லது அளவைகளின் 
மூலம் பொருட்களை விற்பனை செய்தல் அல்லது 
வழங்குதல் . 
பிரிவு 35 தரமற்ற எடை அல்லது அளவைகளின் 
மூலம் சேவையினை அளித்தல் . 


ரூ . 2,500 


பிரிவு 47 உரிமத்தினை மோசடியாகத் திருத்துதல் . 


$$ 


ரூ . 5, 000 
ரூ . 5, 000 


விதி 23 - இவ்விதிகளின் ஏதேனும் விதித்துறைகளை 
மீறுதல் . 


பி . அமுதா , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை (நிலை) எண் 199 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( K2) த் துறை, 18 அக்டோபர் 2016.) 


1951 - ஆம் ஆண்டு மலைத்தோட்டத் தொழிலாளர் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 69/1951) 43 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவு 
மற்றும் 18 - ஆம் பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , தமிழ்நாடு அரசிதழின் பாகம் III-1 (a ) பிரிவில் 
80 முதல் 82 வரையிலான பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் 
18 - 05 - 2005 - ஆம் நாளிட்ட SRO A -25/2005 - ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு 
ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 1955 - ஆம் ஆண்டு மலைத்தோட்டத் தொழிலாளர் விதிகளில் வெளியிடக் கருதிய பின்வரும் 
அறிவிக்கையின் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 43 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் கோரியுள்ளவாறு , அதனால் 
பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


(2) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து ஆறு வாரங்கள் முடிவடைந்த நாளன்று அல்லது 
அதற்குப் பின்னர் , இந்த விரைவுத் திருத்தம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , அது தொடர்பாக , மேற்சொன்ன கால 
அளவு முடிவடைவதற்கு முன்னர் எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரையை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு 
பரிசீலிக்குமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அவற்றை , 
சென்னை - 600 006 - இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் மூலம் அரசு முதன்மைச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவுத் திருத்தம் 
மேற்சொன்ன விதிகளில் , VII ஆம் அத்தியாயத்திற்குப் பின்னர் , பின்வரும் அத்தியாயம் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் , 
அதாவது : 

அத்தியாயம் VIII 


நல அலுவலர்கள் 


85 . நல அலுவலர்கள் - முந்நூறு அல்லது மேற்பட்ட பணியாளர்கள் சாதாரணமாகப் பணியமர்த்தப்பட்டிருக்கும் ஒவ்வொரு 
மலைத்தோட்டமும் , குறைந்த அளவு ஒரு நல அதிகாரியை நியமிக்க வேண்டும் : 


ஆனால் , பணியாளர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து ஐநூறுக்கு மேற்படுகிறவிடத்து , ஆயிரத்து ஐநூறு பணியாளர்களுக்கு 
அல்லது அதன் பின்ன எண்ணிக்கை ஒவ்வொன்றுக்கு , அத்தகைய எண்ணிக்கை முந்நூறுக்கு மேற்படுமெனில் , நல அலுவலர் ஒருவர் , 
உதவி நல அலுவலராகப் பணியமர்த்தப்படவேண்டும் : 


மேலும் , ஒரு மலைத்தோட்டத்தில் , - 

( i ) முந்நூறு அல்லது அதற்கு மேற்பட்ட , ஆனால் ஆயிரத்து ஐநூறுக்கு மேற்படாத பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டு , 
அவர்களில் பெரும்பான்மையான பணியாளர்கள் பெண்களாக இருக்கிறவிடத்து , நியமிக்கப்படும் நல அலுவலர் , ஒரு பெண் 
அலுவலராக இருக்க வேண்டும் . 


( ii) பணியாளர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்டு , அதில் முந்நூறுக்கு மேற்பட்ட ஆனால் அயிரத்து 
ஐநூறுக்கு மேற்படாத பணியாளர்கள் பெண்களாக இருக்கிறவிடத்து , முதலாம் வரம்பு நிபந்தனையின் கீழ் நியமிக்கப்படும் உதவி நல 
அலுவலர் , ஒரு பெண் அலுவலராக இருக்க வேண்டும் ; மற்றும் 


( iii ) பெண் பணியாளர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து ஐநூறுக்கு மேற்படுகிறவிடத்து , ஒவ்வொரு ஆயிரத்து ஐநூறு பெண் 
பணியாளர்களுக்கு அல்லது அதற்கு மேற்படும் பணியாளர்களின் பின்ன எண்ணிக்கை முந்நூறுக்கு மேற்படுமெனில் அத்தகைய 
பின்ன எண்ணிக்கை ஒவ்வொன்றுக்கு ஒரு பெண் அலுவலர் என்ற வீதத்தில் , உதவி நல அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் . 


86 . தகுதிகள் . 


பின்வரும் தகுதிகளைக் கொண்டிராத யாதொரு நபரும் நல அதிகாரியாக நியமிக்கப்படத் தகுதியற்றவராகிறார் . அவையாவன: 

( 1 ) (a ) சென்னை , தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட , தொழிலாளர் மேலாண்மையில் பட்ட 
மேற்படிப்பு அல்லது தொழிலாளர் மேலாண்மையில் பட்டம் ; அல்லது 

(b ) பல்கலைக்கழக மாணியக் குழுவின் மானியத்தைப் பெறுவதற்காக , பல்கலைக்கழக மானியக் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட 
யாதொரு , பல்கலைக்கழகத்தில் அல்லது நிறுவனத்தில் , சமூகப் பணி , சமூக அறிவியல் , பணியாளர் மேலாண்மை , தொழில் உறவுகள் 
மற்றும் தொழிலாளர் நலன் குறித்த தொழிலாளர் சட்டங்களுடன் தொழிலாளர் உறவுகள் அல்லது சமூக நலன் அல்லது தொழில் 
உறவுகள் ஆகியவற்றில் ஒன்றை முக்கியப் பாடமாகக் கொண்ட பட்ட மேற்படிப்பு அல்லது பட்டயம் ; அல்லது 

(c ) சென்னை , தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட , தொழிலாளர் மேலாண்மையில் பட்டய 
மேற்படிப்பு ; அல்லது 


(d ) தமிழ்நாட்டின் உற்பத்தித் திறன் மேம்பாட்டுக் கழகங்கள் அல்லது இதெற்கென மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 
ஏனைய நிறுவனங்களால் வழங்கப்பட்ட , பணியாளர் மேலாண்மை , தொழில் உறவுகள் மற்றும் தொழிலாளர் நலன் ஆகியவற்றில் 
பட்டய மேற்படிப்பு ; அல்லது 

( e ) சென்னை , டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியால் நடத்தப்பெறும் தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் நிருவாகச் 
சட்டங்களில் பட்டய மேற்படிப்பு ; அல்லது 

(f) பல்கலைக்கழக மானியக் குழுவின் மானியத்தைப் பெறுவதற்காக , பல்கலைக்கழக மானியக் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட 
யாதொரு பல்கலைக்கழகத்தில் அல்லது நிறுவனத்தில் பட்டம் மற்றும் புதுதில்லி , தேசிய சட்டக் கல்வி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட , 
தொழிலாளர் சட்டத்தில் பட்டயம் . 

( 2 ) பணியாற்ற வேண்டிய மலைத்தோட்டத்திலுள்ள பெரும்பான்மைத் தொழிலாளர்களால் பேசப்படும் மொழி குறித்த போதிய 
அறிவு: 


தமிழ்நாடு அரசிதழில் இந்த அறிவிக்கை வெளியிடப்படும் காலத்தில் , ஒரு நபர் , நல அலுவலராகப் பணியமர்த்தப்பட்டிருக்கும் 
நேர்வில் , மாநில அரசானது , அதனால் குறிப்பிடப்படக்கூடிய அத்தகைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு , மேற்சொன்ன தகுதிகள் 
அனைத்தையும் அல்லது அவற்றில் ஏதேனுமொன்றைத் தளாத்திக் கொள்ளலாம் . 


87 . நல அலுவலர்களை நியமனம் செய்தல் . - 


(1) நல அலுவலர்கள் பதவியைச் சேர்ந்த காலிப் பணியிடங்கள் , மாநிலத்தில் பரந்த அளவில் விற்பனையாகிற இரண்டு 
நாளிதழ்களில் விளம்பரம் செய்யப்படவேண்டும் . அதில் ஒன்று தமிழிலும் மற்றொன்று ஆங்கிலத்திலும் இருக்க வேண்டும் . 

ஆனால் , அரசுத் துறை நிறுவனத்தைச் சேர்ந்த மலைத்தோட்டங்கள் மற்றும் அரசால் நிதியுதவி அளிக்கப்படுகிற தனியார் 
மலைத்தோட்டங்களில் ஏற்படுகின்ற காலிப்பணியிடங்கள் வேலைவாய்ப்பகம் மூலம் நிரப்பப்பட வேண்டும் . 


மேலும் , வேலை வாய்ப்பகத்திடமிருந்து , காலிப்பணியிடங்களுக்குக் கிடைக்கப்பெறாதது குறித்த சான்றிதழைப் பெற்ற பின்னரே , 
மேற்சொன்ன மலைத்தோட்டங்களில் ஏற்படுகிற காலிப்பணிடங்கள் குறித்துச் செய்தித்தாள்களில் விளம்பரம் செய்யப்பட வேண்டும் . 

(2 ) நல அலுவலர் பதவிக்கான நியமனம் , மலைத்தோட்ட உரிமையாளரால் (வேலையளிப்பவர் ) நியமிக்கப்பட்ட குழு ஒன்றினால் , 
அப்பதவிக்காக விண்ணப்பித்துள்ள விண்ணப்பதாரர்களிலிருந்து செய்யப்படவேண்டும் . 

( 3) நியமனம் செய்கிறபோது , நியமிக்கப்பட்ட அலுவலரின் தகுதிகள் , வயது , சம்பளம் , முன் அனுபவம் மற்றும் ஏனைய 
தொடர்புடைய விவரங்கள் மற்றும் அவருடைய பணியின் வரையறைகள் மற்றும் நிபந்தனைகள் ஆகியவற்றைத் தெரிவித்து , 
வேலையளிப்பவர் , மாநில அரசிடம் அல்லது இதற்காக மாநில அரசால் குறிப்பிடப்படக்கூடிய அத்தகைய பிற அதிகார அமைப்பிடம் 
அறிவிக்க வேண்டும் . 


88 . நல அலுவலரின் பணி நிலைமைகள் . - 


(1 ) மலைத்தோட்ட நிருவாக தொழிலாளரின் ஒரு உறுப்பினரின் தகுதி நிலைக்கு நிகரான உரிய தகுதி நிலை நல அலுவலர் 
ஒருவருக்கு வழங்கப்படும் . 

( 2 ) ஒரு நல அலுவலரின் பணி நிலைமைகளானது , மலைத்தோட்டத்தில் நிகரான தகுதி நிலை கொண்ட ஏனைய 
தொழிலாளர்களுடன் ஒத்திருக்க வேண்டும் . 

பணி விடுப்பு அல்லது பணி நீக்கம் குறித்த நேர்வில் , நல அலுவலர் உதவி நல அலுவலருக்கு மலைத்தோட்ட தலைமை 
அய்வாளரிடம் மேல்முறையீடு செய்வதற்கு உரிமை உண்டு. இது குறித்த அவரின் முடிவு இறுதியானதாக இருப்பதுடன் மலைத்தோட்டதில் 
வேலையளிப்பவரையும் கட்டுப்படுத்தும் . 

நல அலுவலர் பணி விடுவிப்பு/பணி நீக்க ஆணை பெறப்பட்ட நாளிலிருந்து முப்பது நாட்களுக்குள் மேல் முறையீடு 
செய்யவேண்டும் . 


( 3) நல அலுவலர்/உதவி நல அலுவலரின் சம்பளவீதம் மற்றும் படிகள் மற்றும் ஏனைய பணி நிலைமைகள் மலைத்தோட்டத்தில் 
நிகரான தகுதி நிலை கொண்ட ஏனைய அலுவலர்களுடன் ஒத்திருக்கும் . 

(4) நல அலுவலர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு கருதப்பட்ட காரணங்களை எழுத்து மூலமாக அவருக்கு முதலில் 
தெரிவிக்கப்பட்டு அவரை தற்காத்துக் கொள்வதற்கு போதிய வாய்ப்பு அளிக்கப்பட்டிருந்தாலன்றி மற்றபடி நிருவாகத்தால் அவருக்கு 
தண்டத்தொகை விதிக்கப்படக்கூடாது . 


89 . நல அலுவலரின் கடமைகள் . - நல அலுவலரின் கடமைகளாவன - 


(a ) மலைத்தோட்ட நிருவாகத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே நல்லுறவை பேணும் நோக்கில் தொடர்புகளை 
ஏற்படுத்திக்கொண்டு கலந்தாலோசனைகளை நடத்துதல் ; 


( b ) தனிநபர்கள் மற்றும் தொழிலாளர்களின் குறைகளை விரைவில் களைவதற்காக மலைத்தோட்ட நிருவாகத்தின் 
கவனத்திற்கு எடுத்துச்செல்லுதல் மற்றும் நிருவாகத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே தொடர்பு அலுவலராகச் செயல்படுதல்; 

(c ) தொழிலாளர் கொள்கைகளை வடிவமைத்து உருவாக்குவதற்கு மலைத்தோட்ட நிருவாகத்திற்கு உதவுவதற்காக 
தொழிலாளர்களின் பார்வையில் ஆய்வு செய்து அறிந்துகொள்வதுடன் தொழிலாளர்களுக்குப் புரியும் மொழியில் இந்த கொள்கைகளை 
எடுத்துரைத்தல் ; 

(d ) மலைத்தோட்ட நிருவாகத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் இடையேயான தகராறு குறித்த நேர்வில் அவரது செல்வாக்கைப் 
பயன்படுத்தப்படும் நோக்கில் தொழிலகத் தொடர்புகளைக் கண்காணித்து இணக்கமான முறையில் தீர்ப்பதற்கு உதவுதல் ; 


( e ) பணி நேரங்களை முறைப்படுத்தல் , மகப்பேறு பயன்கள் , மருத்துவ சிகிச்சை , நோய் மற்றும் காயங்களுக்கு இழப்பீடு , 
மற்றும் ஏனைய நலன் மற்றும் சமூக பயன் நடவடிக்கைகள் தொடர்பான சட்டப்படியான ஏனைய கடப்பாடுகளை நிருவாகமும் 
சம்பந்தப்பட்ட துறைகளும் நிறைவு செய்ய அறிவுரை வழங்குதல் ; 


(f) தனிநபருக்கு காயங்களை ஏற்படுவதை தடுத்தல் மற்றும் பாதுகாப்பான பணி சூழலை பேணுதல் தொடர்பான 
சட்டப்படியான அல்லது ஏனைய கடப்பாடுகளை நிறைவேற்ற நிருவாகத்திற்கு அறிவுரை வழங்குவதற்கும் உதவுதல் ; 


( g ) சம்பந்தப்பட்ட மலைத்தோட்ட துறைகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையேயான உறவுகளை மேம்படுத்தல் , இது 
உற்பத்தித் திறனையும் பணிச்சூழலையும் மேம்படுத்துவதுடன் தொழிலாளர்கள் பணிச்சூழலுக்கு தகுந்தவாறு அவர்களை 
மாற்றிக்கொள்வதற்கும் உதவும் ; 

(h ) பணிகள் மற்றும் கூட்டு உற்பத்திக் குழு , கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பணிக்குழு , துணைக்குழு போன்ற 
நலகக்குழுக்களை அமைக்க ஊக்கமளித்தல் மற்றும் அதன் பணிகளை கண்காணித்தல் ; 

(i ) பணியக உணவகங்கள் , ஓய்விடங்கள் , பள்ளி , மழலையர் காப்பகங்கள் , போதுமான கழிவறை வசதிகள் , குடிநீர் , 
மருத்துவ வசதிகள் மற்றும் ஓய்வுக்கால பயன்கள் போன்றவசதிகளுக்கு வகை செய்ய ஊக்குவித்தல் ; 

(j) ஊதியத்துடன் விடுப்பு வழங்குதலை முறைபடுத்துவதில் மலைத்தோட்ட நிருவாகத்திற்கு உதவுதல் மற்றும் ஊதியத்துடன் 
கூடிய விடுப்பு மற்றும் ஏனைய விடுப்பு உரிமைகள் தொடர்பான விதித்துறைகளை தொழிலாளர்களிடம் எடுத்துரைத்தல் மற்றும் 
வருகைதராமையை முறைப்படுத்துவதற்கு விடுப்பு கோரும் விண்ணப்பம் வழங்கலில் தொழிலாளர்களுக்கு வழிகாட்டுதல் ; 

( k ) வீட்டுவசதி , சமூக மற்றும் பொழுதுபோக்கு வசதிகள் , துப்புரவு போன்ற நல வசதிகள் வழிவகைகுறித்து அறிவுரை 
வழங்குதல் மற்றும் தனிநபர் பிரச்சினைகள் மற்றும் குழந்தைகளின் கல்வி பற்றி அறிவுரை வழங்குதல் ; 

(1) புதிய தொழிலாளர்கள் மற்றும் கண்கானிப்பாளர்களுக்கு பயிற்சி அளித்தல் , தொழிலாளர்களுக்கு மேலும் கல்வி 
அளிப்பதற்கு , செய்தி வெளியீடுகள் மற்றும் அறிவிப்பு பலகை கண்காணித்து கட்டுப்பாட்டில் வைத்தல் , தொடர்பான பிரச்சினைகளுக்கு 
மலைத்தோட்ட நிருவாகத்திற்கு அறிவுரை வழங்குதல் மற்றும் தொழில் நிறுவனங்களில் அவர்களுடைய வருகையை ஊக்குவித்தல்; 


( m ) தொழிலாளர்களின் வாழ்க்கைத்தரத்தினை உயர்த்தவும் அவர்களது நலனை மேம்படுத்தவும் நடவடிக்கைகளை 
பரிந்துரைத்தல் ; 


(n ) தொழிலாளர்களுடைய கல்வி வசதிகளை மேம்படுத்தவும் குடும்ப நலத் திட்டங்கள் ஏற்றுக்கொள்ளவும் பின்பற்றப்படுவதை 
ஊக்கப்படுத்தலும் ; மற்றும் 


( 0 ) நேர்விற்கேற்ப கல்வித்துறை அதிகாரிகள் அல்லது ஏனைய முகவரமைப்புகளுடன் ஒருங்கிணைந்து தொழிலாளர்களிடையே 
கல்லாமையை அடியோடு நீக்குவதற்கான திட்டங்களைச் செயல்படுத்தல் . 

90 . நல அலுவலர் ஒழுங்கு நடவடிக்கை இனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அல்லது 
தொழிலாளர்களுக்கு எதிராக நிருவாகத்தின் சார்பாக ஆஜராக வேண்டாம் . 

யாதொரு நல அலுவலரும் மலைத்தோட்டப் பணிகளில் பணியமர்த்தப்பட்டுள்ள நபருக்கு எதிராக ஒழுக்கம் நடவடிக்கை 
சார்ந்த வழக்குகளில் நடவடிக்கை எடுக்கவேண்டாம் . அல்லது மலைத்தோட்டத்தில் பணியமர்த்தப்பட்ட ஒரு நபர் அல்லது 
நபர்களுக்கு எதிராக மலைத்தோட்ட நிருவாகம் சார்பில் கணக்கிணக்க அலுவலர் , நீதி மன்றம் அல்லது தீர்ப்பாயத்தால் தனிப்பட்ட 
சாட்சியாக ஆஜராகுமாறு அவர் கேட்டுகொள்ளப்படுகின்ற நேர்வு நீங்கலாக , கணக்கிணக்க அலுவலர் , நீதி மன்றம் அல்லது 
தீர்ப்பாயம் முன்பு அவர் ஆஜராகவோ கூடாது . 

ஆனால் இந்த விதியில் கண்டுள்ள எவையும் மலைத்தோட்டப் பணியில் பணியமர்த்தப்பட்டுள்ள நபருக்கு எதிரான 
ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக ஏற்படுகின்ற புகார் குறித்த நேர்வில் நல அலுவலரை அணுகுவதிலிருந்து தடுப்பதாக 
கருதப்படமாட்டாது ”. 


பி . அமுதா , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு)த் துறை . 


[ அரசாணை (நிலை) எண் 206 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( H1 ) துறை , 2 நவம்பர் 2016.) 


1970 - ஆம் ஆண்டு ஒப்பந்தத் தொழிலாளர் (முறைப்படுத்தலும் நீக்குதலும் ) சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 37/1970) 35 ஆம் 
பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 1975 ஆம் ஆண்டு ஒப்பந்தத் 
தொழிலாளர் (முறைப்படுத்தலும் நீக்குதலும் ) விதிகளில் கீழ்க்காணும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 


மேற்சொன்ன விதிகளில் , 


(1 ) 18 ஆம் விதியைச் சேர்ந்த (1) துணை விதிக்குப் பதிலாக , கீழ்க்காணும் துணைவிதி அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் , 

அதாவது : 


" (1) 17 ஆம் விதியைச் சேர்ந்த (1) துணை விதியில் குறிப்பிடப்பட்டுள்ள அத்தகைய விண்ணப்பம் வரப்பெற்ற நாளிலிருந்து , முப்பது 
நாட்களுக்குள், பதிவு அதிகாரி , 7 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவின் கீழ் , பதிவுச் சான்றிதழை , படிவம் || இல் வழங்க வேண்டும் . ; 


(2) 23 ஆம் விதியைச் சேர்ந்த , (2 ) துணை விதியில் , " அறுபது நாட்கள் என்ற சொற்களுக்குப் பதிலாக , " முப்பது நாட்கள் " 
என்ற சொற்கள் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


பி . அமுதா , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


